GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


(Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 1 .60 Paise. 


TOF 


FAMI 


R ! 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


GOVERN 


ITVA I PRE 


DUR 


Jab 


ADUS 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


TIUMPHS 


No. 47 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 25 , 2015 
Karthigai 9 , Manmadha, Thiruvalluvar Aandu - 2046 


Part VI— Section 2 


Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட தேர்தல் அலுவலர்/மாவட்ட ஆட்சித் தலைவர் , புதுக்கோட்டை . 
புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 17 .10.2015 அன்று 
நடைபெற்ற மறைமுகத் தேர்தல்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டார ஊராட்சித் தலைவர் 
குறித்த விவர அறிவிக்கை ..... 


376 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Erratum to Tamil Nadu Electricity Regulatory Commission – State Advisory Committee 
(Second Amendment) Regulation - 2012 — Errata to Notification 


376 - 378 


DTP _ VI-2 (47 ) 


[375 ] 


376 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் , புதுக்கோட்டை . 
புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 17 - 10 - 2015 அன்று நடைபெற்ற மறைமுகத் தேர்தல்களில் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டார ஊராட்சித் தலைவர் குறித்த விவர அறிவிக்கை . 

(ந .க . எண் . 9384/2015/வி2(வளர்ச்சி ) 
No . VI (2 )/ 171 /2015 . 

1995 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( தேர்தல்கள் ) விதிகள் விதி எண் . 89 (d )இன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் , 2015ஆம் 
ஆண்டு அக்டோபர் திங்கள் 17ஆம் நாளன்று நடைபெற்ற மறைமுகத் தேர்தல்களின் மூலம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட 
புதுக்கோட்டை வட்டார ஊராட்சித் தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது . 


புதுக்கோட்டை மாவட்டம் 


வட்டார ஊராட்சித்தலைவர் தேர்தல் முடிவு 


வ .எண் 


வட்டார 
ஊராட்சியின் 
பெயர் 


தேர்ந்தெடுக்கப் 
பட்ட வேட்பாளர் 
பெயர் 


உள்ளாட்சி 
அமைப்பின் 
வார்டு 
எண் 


சார்ந்துள்ள 
அரசியல் 
கட்சி 


வட்டார 
ஊராட்சித் 
தலைவர் 
பதவிக்கான 
இட ஒதுக்கீடு 


புதுக்கோட்டை 


திருமதி வெள்ளையம்மாள் , ப . 


அ .இஅதிமுக 


பொது (பெண் ) 


புதுக்கோட்டை , 
2015 அக்டோபர் 30 . 


சு . கணேஷ், 
மாவட்ட தேர்தல் அலுவலர் / 
மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Erratum to Tamil Nadu Electricity Regulatory Commission – State Advisory Committee (Second Amendment) 

Regulation - 2012 


Errata to Notification 

( Notification No. TNERCISACR /2 - 41 , dated 28th October 2015 ) 
The following errata is issued to the Tamil Nadu Electricity Regulatory Commission Notification No. TNERCISACR /2 - 33 , 
dated 5 - 7 - 2012 published in Issue No. 30 of Tamil Nadu Government Gazette dated 1st August 2012 , Part VI - Section 2 at 
page 357 - 358 

ERRATA 
In the said Tamil Nadu Government Gazette at page 358 in the second line from top for the words “ resides and Chennai 
and back ” read the words “ resides to Chennai and back ” . 


Chennai - 600 008 , 
28th October 2015 . 


S . GUNASEKARAN , 

Secretary 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Nov . 25 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


377 


EXPLANATORY NOTE 
An amendment was issued to the State Advisory Committee Regulations 2004 (Principal Regulations) substituting 
Regulations 12( 4 ) as follows ” 

" ( 4 ) (i) For the members other than those who are governed by sub -regulation ( 3 ) above , the payment of daily allowance 
shall be at the rates specified by the Commission from time to time which may also be indicated in their appointment orders . 
The payment of Travelling Allowance shall be as follows: 

(ii) For the members who reside outside Chennai 2nd Air -conditioned class train fare from the nearest Railway Station 
of the place where he normally resides and Chennai and back shall be reimbursed by the Commission towards the Travelling 
Allowance . " 

The above amendment was notified by TNERC in Notification No. TNERCISACR/2 - 33 , dated 5 - 7 - 2012 which was 
published in Issue No .30 of Tamil Nadu Government Gazette dated 1st August 2012 Part VI - Section 2 at page 357- 358 

The Committee on Delegated Legislations 2014 - 15 took up the above Notification for examination on 23rd April 2015 and 
observed that for the words “resides and Chennai and back” , the words “ resides to Chennai and back ” may be substituted . 

Accepting the above observation of the Committee on Delegated Legislation , in consultation with the Energy Department, 
TNERC decided to issue an Erratum to Notification No .TNERCISACR /2 - 33 , dated 5 - 7 - 2012 by substituting the words " resides 
and Chennai and back with the words " resides to Chennai and back " 

The above notification issued is intended to achieve the above object. 


Chennai - 600 008 , 
28th October 2015 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


ன 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை 
மாநில ஆலோசனைக்குழு (இரண்டாவது திருத்தம் ) ஒழுங்குமுறை விதி 2012க்கான 

பிழைத்திருத்தம் 


அறிவிக்கைக்கு பிழைத்திருத்தம் 
( அறிவிக்கை எண் .த .மி . ஓ.ஆமா. ஆ . கு . ஓ/2 - 41, நாள் 28 - 10 - 2015 ) 


1 - 8 - 2012 நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழ் , வெளியீடு எண் . 30 , VI ஆம் பாகம் , 2ஆம் பிரிவு , 358ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள 
5 - 7 - 2012 நாளிட்ட தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய அறிவிக்கை எண் . த .மி . ஒ. ஆமா. ஆ . கு . ஒ/2 - 33 - க்கு பின்வரும் பிழைதிருத்தம் 
வெளியிடப்படுகிறது . 

மேற்சொன்ன தமிழ்நாடு அரசிதழ் பக்கம் 358 , மேலிருந்து இரண்டாவது வரிசையில் " சென்னைக்கும் மற்றும் சென்னையிலிருந்து திரும்பி 
அவர்களுடைய இடத்திற்குச் செல்லவுமான " என்பதற்குப் பதிலாக " சென்னைக்கும் சென்னையிலிருந்து திரும்பி அவர்களுடைய இடத்திற்குச் 
செல்லவுமான " என்ற வார்த்தைகள் படிக்கப்படல் வேண்டும் . 


சென்னை - 8 , 
2015 அக்டோபர் 28 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


378 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


விளக்கக் குறிப்பு 
2004 ஆம் ஆண்டு மாநில ஆலோசனைக் குழு ஒழுங்குமுறை விதிகள் ( முதன்மை ஒழுங்கு முறைவிதிகள்) , 12ஆம் ஒழுங்கு முறை 
விதியின் (4 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியினை பின்வருமாறு மாற்றியமைத்து ஒரு திருத்தம் வெளியிடப்பட்டுள்ளது . 

" 4(1) மேலேயுள்ள (3) ஆம் உள் ஒழுங்குமுறை விதிக்கு உட்படாத பிற உறுப்பினர்களுக்கு , ஆணையத்தினால் அவ்வப்போது 
குறித்துரைக்கப்படும் வீதத்தில் நாட்படி வழங்குதலானது , அவர்களுடைய நியமன ஆணையில் குறித்துரைக்கப்படலாம் . பயணப்படியானது 
கீழ்கண்டவாறு வழங்கப்படும் : 

( ii) சென்னைக்கு வெளியே குடியிருந்து வரும் உறுப்பினர்களுக்கு , அவர்கள் வழக்கமாக குடியிருந்து வரும் இடத்திற்கு அருகிலுள்ள 
இருப்பூர்தி நிலையத்திலிருந்து சென்னைக்கும் மற்றும் சென்னையிலிருந்து திரும்பி அவர்களுடைய இடத்திற்குச் செல்லவுமான காற்றுப்பதனம் 
செய்யப்பட்ட ( Air - Conditioned ) இரண்டாம் வகுப்பு இருப்பூர்திக் கட்டணமானது , பயணப்படியாக ஆணையத்தினால் ஈடு செய்யப்படும் . " 

மேற்சொன்ன திருத்தம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் 5 - 7 - 2012 நாளிட்ட அறிவிக்கை எண் . த . மி . ஒ. ஆமா. ஆ . கு . ஒ 
2 - 33இல் அறிவிக்கை செய்யப்பட்டு 2012 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 1ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழ் , வெளியீடு எண் . 30 , VIஆம் 
பாகம் - 2 ஆம் பிரிவு , 357 - 358 ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளது . 

2014 - 15ஆம் விதிமுறைக்குழு மேற்சொன்ன அறிவிக்கையினை 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டு 
" சென்னைக்கும் மற்றும் சென்னையிலிருந்து திரும்பி அவர்களுடைய இடத்திற்குச் செல்லவுமான " என்கிற சொற்களுக்குப் பதிலாக 
சென்னைக்கும் சென்னையிலிருந்து திரும்பி அவர்களுடைய இடத்திற்குச் செல்லவுமான " என்கிற சொற்கள் மாற்றியமைக்கப்படலாம் எனக் 
கருத்து தெரிவித்துள்ளது . 

எரிசக்தித் துறையுடன் கலந்தாய்ந்து , விதி முறைக் குழுவின் மேற்சொன்ன கருத்தினை ஏற்று , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை 
ஆணையத்தின் 5 - 7 - 2012 நாளிட்ட அறிவிக்கை எண் . த .மி . ஒ .ஆமா. ஆ . கு ..ஓ/2 - 33இல் " சென்னைக்கு மற்றும் சென்னையிலிருந்து திரும்பி 
அவர்களுடைய இடத்திற்குச் செல்லவுமான " என்கிற சொற்களுக்குப் பதிலாக " சென்னைக்கும் சென்னையிலிருந்து திரும்பி அவர்களுடைய 
இடத்திற்குச் செல்லவுமான " என்கிற சொற்களை மாற்றியமைத்து பிழைதிருத்தம் வெளியிட தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் முடிவு 
செய்துள்ளது . 

மேற்சொன்னவாறு வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மேற்சொன்ன நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கானதாகும் . 


சென்னை - 600 008 , 
2015 அக்டோபர் 28 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


